தமிழ்நாடு அரசு 


[ Regd.No. TNICCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ . 6.40 காசு 


2021 


ந 


மிட் 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய் 


மை 


யே 


வெல்லும் 


எண் 35 ] 


சென்னை , புதன்கிழமை , செப்டம்பர் 1 , 2021 
ஆவணி 16 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு - 2052 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புறவளர்ச்சித்துறை 

அறிவிக்கை -1 


[ அரசாணை ( நிலை ) எண் . 88 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி ( UD4 ( 2 ) த் துறை , நாள் : 30-06-2021 ] 


இல் 


தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர நாட்டுப்புற அமைப்புத் திட்டமிடல் சட்டத்தின் ( தமிழ்நாடு 
சட்டம் 35/1972 ) 10 ஆம் பிரிவைச் 

சேர்ந்த ( 4 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , 15.12.1982 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் வெளியீட்டில் பாகம்II பிரிவு 2 

812 ஆம் 
பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் II ( 2 ) / 
HOU / 7095 / 82 ஆம் எண் அறிவிக்கையை 

இரத்து செய்து விட்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
திருச்சிராப்பள்ளி உள்ளூர் திட்டமிடல் பகுதியில் கூடுதல் பகுதிகளைச் சேர்ப்பதற்காக , 21.08.1974 
ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு 2 - இல் 438-439ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித் துறையின் II ( 2 ) / RUL / 3746 / 74 ஆம் எண் 
அறிவிக்கையில் பின்வரும் திருத்தத்தை இதனால் செய்கிறார் . அவ்வாறு செய்வதற்கான இதன் 
நோக்கம் , இச்சட்டத்தின் மேற்சொன்ன 10 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( 5 ) -ஆம் பகுதியில் 

கோரியுள்ளவாறாக , 23.10.2013 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழில் 
பாகம் II பிரிவு 2 - இல் 707-709ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட வீட்டு வசதி மற்றும் 
நகர்ப்புற வளர்ச்சித் துறையின் II ( 2 ) / HOU / 792 / 2013 ஆம் எண் அறிவிக்கையிலும் , 13.11.2014 ஆம் 
நாளிட்ட திருச்சிராப்பள்ளி மாவட்ட அரசிதழிலும் ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


திருத்தம் 


அட்டவணைக்குப் 


பதிலாக , 


பின்வரும் 


மேற்சொன்ன அறிவிக்கையில் உள்ள " விவர 
விவர அட்டவணை அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் . அதாவது : 


[ 
1 
] 


DTP- | -2- ( 35 ) ( TSup ) - 1 


2 


விவர அட்டவணை . 


தொடர் 
எண் 


வருவாய் கிராமங்களின் எண் மற்றும் பெயர் 


உள்ளூர்திட்டமிடல் 
பகுதியின் பெயர் 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


1 . 


திருச்சிராப்பள்ளி 


திருச்சிராப்பள்ளிமாநகராட்சி 


6.திருச்சிராப்பள்ளி 


19. திருவளர்சோலை 


18. கொண்டயம் பேட்டை 


16. வெள்ளித்திரு முத்தம் 
23. திம்மராய சமுத்திரம் 


15.மேலூர் 


59. சாத்தனூர்புதூர் ( வடக்கு ) 
60.சாத்தனூர் புதூர் ( தெற்கு ) 
42.பிராட்டியூர் ( மேற்கு ) 


43.பிராட்டியூர் ( கிழக்கு ) 


38.உய்யக்கொண்டான் திருமலை 


1.பாண்டமங்கலம் 


2.தாமல்வாரு பயம் 


3. சிந்தாமணி 
4. புதூர் , தென்னூர் , நாட்டரசபள்ளிவாசல் , 
பெரியவடவூர் 


5.K. அபிஷேகபுரம் 


28. கொட்டப்பட்டு 


25.ஆலத்தூர் 


26.வரகனேரி 


8.தாராநல்லூர் 


7.தேவதானம் சின்னவடவூர் 


9. அரியமங்கலம் 


4. பாப்பாகுரிச்சி 


24. எல்லக்குடி 


23. அகரம் 


10.உக்கடை அரியமங்கலம் 


27. செங்குளம் 


44. பஞ்சப்பூர் 


31. கீழக்கல்கண்டார் கோட்டை 


22 திருவரம்பூர் 


3 


வருவாய்கிராமங்களின் எண் மற்றும் பெயர் 


தொடர் 
எண் 


உள்ளூர் திட்டமிடல் 
பகுதியின் பெயர் 


( 2 ) 


( 3 ) 


ஸ்ரீரங்கம் வட்டம் 


22. கிளிக்கூடு 


21.உத்தமசேரி 


20. பனையபுரம் 


24. கம்பரசம் பேட்டை 


14.முத்தரசநல்லூர் 


10. திருச்செந்துரை 


13.பழூர் 


12.அல்லூர் 


8.மேக்குடி 


9. பெரிய கருப்பூர் 


11.கடயாக்குரிச்சி 


58. மேக்குடி ( இனம் ) 


25. மருதண்டாக்குறிச்சி 


36. சோமரசம்பேட்டை 


41.தாயனூர் 


45.கள்ளிகுடி ( வடக்கு ) 


46.கள்ளிகுடி ( தெற்கு ) 


40.நாச்சிக்குறிச்சி 


39.சோழங்கநல்லூர் 


37.மல்லியம்பத்து 


7.அந்தநல்லூர் 


5. திருப்பராய்துரை 


6. கொடியாலம் 


27. குழுமணி 


26.பேரூர் 


35. குமாரவயலூர் 


28. முள்ளிக்கருப்பூர் 


34. அதவத்தூர் ( கிழக்கு ) 


33. அதவத்தூர் ( மேற்கு ) 


62. திருமலைசமுத்திரம் 


4 


தொடர் 
எண் 


வருவாய் கிராமங்களின் எண் மற்றும் பெயர் 


உள்ளூர் திட்டமிடல் 
பகுதியின் பெயர் 


( 2 ) 


( 3 ) 


47.நவலூர் கொட்டப்பட்டு 


55. பாகனூர் 


57.நாகமங்கலம் 


63. முடிகண்டம் 


39. துவாக்குடி நகராட்சி 


திருவெறும்பூர் வட்டம் 


11.பனையக்குரிச்சி 


13.குவளக்குடி 


12.கீழமுல்லக்குடி 


15. வேங்கூர் 


17. அரசங்குடி 


16. நடராஜபுரம் 


18.கிளியூர் 


19.பத்தளப்பேட்டை 


21.கூத்தப்பார் பேரூராட்சி 


20.கிருஷ்ணசமுத்திரம் ( செம்மன்குளம் 
உட்பட ) 


33.நவல்பட்டு 


32.சோழமாதேவி 


29. குண்டூர் 


35.சூரியூர் 


44. அசூர் 


43.தேனேரிப்பட்டி 


40. வாளவந்தான் கோட்டை 


41.திருநெடுங்குளம் 


37.இலந்தபட்டி 


42. பழங்கணாங்குடி 


34.கும்பகுடி , வேலாயுதங்குடி 


36.காந்தலூர் 


38.பூலாங்குடி 


30.கிளக்குரிச்சி 


5 


தொடர் 
எண் 


வருவாய் கிராமங்களின் எண் மற்றும் பெயர் 


உள்ளூர் திட்டமிடல் 
பகுதியின் பெயர் 


( 2 ) 


( 3 ) 


லால்குடி வட்டம் 


59.தலக்குடி 


57.மாடக்குடி 


61.புதுக்குடி 


60.அப்பாத்துரை ( தெற்கு சத்தரம் உட்பட ) 


58. கீரமங்கலம் 


81.எசனக்கோரை 


82. த . வளவனூர் 


80.வாளாடி 


62 சிருமருதூர் 
56.வ. துரையூர் 
55. மருதூர் 
54. R. வளவனூர் 
75. மணக்கால் ( கிழக்கு ) 
76.மணக்கால் ( மேற்கு ) 


92. கூகூர் 


89.லா. அபிஷேகபுரம் 


77. சிருதையூர் 


லால்குடி பேரூராட்சி 


90. மும்முடி சோழமங்கலம் 


66.பூவாளூர் ( மேற்கு ) 


67.பூவாளூர் ( கிழக்கு ) 


பூவாளூர் பேரூராட்சி 


65. திருமங்கலம் 


63.கீழப்பெருங்காவூர் 
79.நெரிஞ்சிலக்குடி 


64.நகர் 


78. ஆங்கரை 


85.பம்பரம்சுத்தி 


87.சேஷ சமுத்திரம் 


86.செவ்வந்தி நாதபுரம் 


84. திருமணமேடு ( கிழக்கு ) 


83. திருமணமேடு ( மேற்கு ) 


88. எடையாதுமங்கலம் 


6 


தொடர் 
எண் 


வருவாய் கிராமங்களின் எண் மற்றும் பெயர் 


உள்ளூர் திட்டமிடல் 
பகுதியின் பெயர் 


( 2 ) 


( 3 ) 


மணச்சநல்லூர் வட்டம் 


46. பிச்சாண்டார் கோயில் 


31.சோழங்கநல்லூர் 


32. கரியமாணிக்கம் ( மேற்கு ) 


33.கரியமாணிக்கம் ( கிழக்கு ) 


34.கிளியநல்லூர் ( வடக்கு ) 


35. கிளியநல்லூர் ( தெற்கு ) 


36.மேலப்பத்து 


37. திருவசை 


38.கோவத்தக்குடி 


28. தீராம்பாளையம் 


29. திருப்பைஞ்ஸ்ரீலி ( வடக்கு ) 


30.திருப்பைஞ்சீலி ( தெற்கு ) 


27.பூனாம்பாளையம் 


42. மணச்சநல்லூர் 


மணச்சநல்லூர் 
பேரூராட்சி 


41.உளுந்தக்குடி 


43. மேலசீதேவிமங்கலம் 


39. அழகிய மணவாளம் 


40.மாதவப் பெருமாள் கோவில் 


45. கூத்தூர் 


44. வெங்கங்குடி 


24. ராசாம்பாளையம் 


20. சமயபுரம் 


23. கல்பாளையம் 


22.S. கண்ணனூர் ( மேற்கு ) 
பேரூராட்சி 

பேரூராட்சி 


21..S . கண்ணனூர் ( கிழக்கு ) 


தஞ்சாவூர் மாவட்டம் , 


பூதலூர் வட்டம் 


1 . 


தொகுர் . ” 


7 


அறிவிக்கை . ! 


[ அரசாணை ( நிலை ) எண் . 88 , வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி / UD4 ( அத் துறை நாள் : 30-06-2027 ) 


தமிழ்நாடு 1971 ஆம் ஆண்டு நகர நாட்டுப்புற அமைப்புத் திட்டமிடல் சட்டத்தின் ( தமிழ்நாடு 
சட்டம் 35/1972 ) 10 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 6 ) உட்பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தற்போது அறிவிக்கப்பட்ட திருச்சிராப்பள்ளி உள்ளூர் 
திட்டமிடல் பகுதிக்கு , இதுவரையில் செயலில் உள்ள 

முந்தைய திருச்சிராப்பள்ளி உள்ளூர் 
திட்டமிடல் பகுதிக்காக அறிவிக்கப்பட்ட விதிகள் மற்றும் ஆணைகள் , வழங்கப்பட்ட ஒழுங்குமுறை 
விதிகள் , அறிவிப்புகள் மற்றும் மேற்சொன்ன சட்டத்தின் கீழ் 

வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் 
பொருந்தும் என் இதனால் அறிவிக்கிறார் . 


ஹிதேஷ்குமார் எஸ்மக்வானா , 
அரசு முதன்மைச்செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந.அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சிமற்றும் 
செய்தித் மொழிபெயர்ப்புத்துறை 


தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை 


அறிவிக்கைகள் 


[ அரசாணை ( ப ) எண் . 268 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( பரத் துறை , 

12-07-2021 ] 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) 
உட்பிரிவின் ( b ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு வெளியிடக் கருதிய பின்வரும் வரைவு அறிவிக்கை மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் 
வெளியிடப்படுகிறது . 

2. இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு 
முடிவடையும் நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் , இது தொடர்பாக 
மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் யாதொரு நபரிடமிருந்து பெறப்படும் யாதொரு மறுப்புரை 
அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது 
கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை சென்னை -600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் வாயிலாக 
அரசு செயலாளர் , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 
என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) 
உட்பிரிவின் ( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டும் , 21.3.2017 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் சிறப்பிதழில் பாகம்- II , பிரிவு -2 இல் 1 மற்றும் 2 ஆம் 
பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் 
II ( 2 ) / தொ.வே.வா / 184 ( g - 1 ) / 2017 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் , கீழேயுள்ள விவர அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள 
பந்தல் அமைக்கும் பணியில் பணியமர்த்தப்பட்டுள்ள தொழிலாளர் வகையினருக்கு வழங்கத்தக்கக் குறைந்தளவு ஊதிய 
வீதங்களை அதன் ( 3 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 


8 


விவர அட்டவணை 


பந்தல் அமைக்கும் பணியில் வேலைவாய்ப்பு 


தொழிலாளர்களின் வகைகள் 


நாளொன்றுக்கான குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்கள் 


தொடர் 
எண் 
( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


மண்டலம் 

A 
( ரூ . காசு ) 


மண்டலம் 

B 
( ரூ.காசு ) 


மண்டலம் 

C 
( ரூ.காசு ) 


மண்டலம் 

D 
( ரூ . காசு ) 


1 . 


479.50 


425.50 


348.50 


310.00 


மேற்பார்வையாளர் 
பள்ளம் தோண்டுபவர் , கம்பு நடுபவர் 


2 . 


464.00 


387.00 


333.00 


294.50 


3 . 


கூரை வேய்பவர் 


448.50 


364.00 


317.50 


279.00 


4 . 


433.00 


356.00 


310.00 


264.00 


5 . 


433.00 


356.00 


310.00 


264.00 


கூரை கல்நார் கண்ணாடி லைட்ரூப் 
( Lite roof ) அமைப்பவர் 
அலங்காரத் துணி கட்டுபவர் 
மலர் அலங்காரம் செய்பவர் 
அலங்காரம் செய்பவர் 
வளைவு ( ஆர்ச் ) அமைப்பவர் 


6 . 


418.00 


348.50 


294.50 


256.00 


7 . 


402.50 


341.00 


287.00 


249.00 


8 . 


சாமியானா நடுபவர் 


387.00 


325.50 


279.00 


241.00 


9 . 


தென்னை ஓலை பின்னுபவர் 


371.50 


310.00 


272.00 


233.00 


10 . 


கூரை அகற்றுபவர் 


356.00 


294.50 


264.00 


226.00 


11 . 


341.00 


287.00 


249.00 


218.00 


பந்தல் பொருட்களைக் கொண்டுச் 
செல்பவர் 


12 . 


325.50 


279.00 


241.00 


210.00 


மைக் செட்டு / சீரியல் செட்டு 
இயக்குபவர் , மின்உற்பத்தி 
சாதனத்தை இயக்குபவர் 


13 . 


310.00 


272.00 


233.00 


202.00 


கூரை கொண்டு செல்பவர் மற்றும் 
ஒப்படைப்பவர் 


14 . 


காவலாள் 


310.00 


272.00 


233.00 


202.00 


விளக்கங்கள்.- ( 1 ) மண்டலங்களின் வகைப்பாடுகள்.- மண்டலங்கள் A , B , C மற்றும் D , பின்வரும் பகுதிகளைக் 
கொண்டிருக்கும் : 
மண்டலம் A 

மாநகராட்சிகள் 
மண்டலம் B 

நகராட்சிகள் 
மண்டலம் C 

பேரூராட்சிகள் 
மண்டலம் D 

கிராமங்கள் 
( 2 ) அகவிலைப்படி.- மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியங்களுடன் , கூடுதலாக 
தொழிலாளர்களுக்குக் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : 
( 0 ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை 

மாநகர நுகர்வோர் சராசரி 
விலைக்குறியீட்டு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் 
என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ) . 161 புள்ளிகளுக்கு 
மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படியானது , நாளொன்றுக்கு ரூ .1.25 ( ஒரு ரூபாய் 

மற்றும் இருபத்தைந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் . 
( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவதுஜனவரியிலிருந்துடிசம்பர்வரை ) சராசரிவிலைக்குறியீட்டினை 


9 


அடிப்படையாகக் 

கொண்டு , 
கணக்கிடப்பட வேண்டும் . 


ஒவ்வோராண்டும் 


ஏப்ரல் 


முதல் நாளன்று 


அகவிலைப்படி 


( iii ) 


முந்தைய ஆண்டின் சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 
அகவிலைப்படியின் முதல் கணக்கீடு இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


( 3 ) அதே பணி அல்லது பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு 
வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


( 4 ) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 


( 5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


இரா.கிர்லோஷ் குமார் , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந.அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தித் மொழி பெயர்ப்புத் துறை . 


[ அரசா சாணை ( ய ) எண் : 274 தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 

மேம்பாட்டு பாத்துறை 15 ஜூலை 2021 ) 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 


/ 


1948 ) 


3 ஆம் பிரிவைச் சேர்ந்த 


( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு , 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவின் ( c ) பகுதி 


ஆகியவற்றில் 


வழங்கப்பட்டுள்ள 


அதிகாரங்களைக் 


கொண்டு , தமிழ்நாட்டு 


ஆளுநர் 


அவர்கள் 


வெளியிடக் 


கருதிய 


பின்வரும் வரைவு அறிவிக்கை , மேற்சொன்ன சட்டத்தின் 


5 


ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) 


உட்பிரிவின் ( b ) பகுதியில் 


கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


( 2 ) இந்த அறிவிக்கை , 


தமிழ்நாடு அரசிதழில் 


வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் முடிவடையு 


நாளன்று 


அல்லது 


அதற்குப் 


பின்னர் 


பரிசீலனைக்கு 


எடுத்துக் 


கொள்ளப்படுமென்றும் , 


இது 


தொடர்பாக , 


மேற்சொன்ன 


கால 


அளவு 


முடிவடைவதற்கு 


முன்னர் , 


யாதொரு 


நபரிடமிருந்தும் 


பெறப்படும் 


யாதொரு 


மறுப்புரையை 


அல்லது 


கருத்துரையை 


தமிழ்நாடு 


அரசு 


பரிசீலிக்குமென்றும் , 


இதனால் 


அறிவிக்கப்படுகிறது . 


மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை 


சென்னை 


600 


006 


இல் 


உள்ள தொழிலாளர் நல 


ஆணையாளர் 


வாயிலாக 


அரசுச் 


செயலாளர் , 


தொழிலாளர் 


நலன் 


மற்றும் 


திறன் 


மேம்பாட்டு 


துறை , 


தலைமைச் 


செயலகம் , சென்னை - 600009 என்ற முகவரிக்கு அனுப்பிவைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 


ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 


11/1948 ) 


3 


ஆம் பிரிவைச் சேர்ந்த 


11 . 


01 . 


( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு , 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவின் ( c ) பகுதி 
ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 

2017 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழில் பாகம் 
II , பிரிவு 2 இல் 23 மற்றும் 24 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு துறையின் 

II ( 2 ) / தொ.வே.வா / 28 / 2017 ஆம் எண் அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டு , அதற்குப் 


பதிலாகவும் , 


தமிழ்நாட்டு 


ஆளுநர் 


அவர்கள் , 


புகையிலை 


தயாரிப்புத் 


( பீடி 


சுற்றுதல் 


நீங்கலாக 


பீடி 


தயாரித்தல் 


10 


உட்பட ) 


தொழிலில் 


ஈடுபட்டுள்ள 


கீழேயுள்ள 


விவர 


அட்ட டவணையின் 


நெடும்பத்தி 


( 1 ) 


ல் 


குறிப்பிடப்பட்டுள்ள 


வகையைச் 


சேர்ந்த 


தொழிலாளர்களுக்கு 


வழங்கத்தக்க 


குறைந்தளவு 


ஊதிய 


வீதங்களை , 


அதன் 


( 2 ) ஆம் 


நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 


விவர அட்டவணை 


புகையிலைதயாரிப்புத் ( படிசுற்றுதல் நீங்கலாகபீடி தயாரிப்பு உட்பட ) தொழிலில் வேலைவாய்ப்பு 


தொழிலாளர் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( மாதமொன்றுக்கு ) 


( ரூ.காசு . ) 


( 1 ) 


( 2 ) 


( 1 ) மேலாளர் 


9384.00 


கணக்காளர் கணினி இயக்குபவர் 


9054.00 


( 3 ) எழுத்தர் தட்டச்சர் விற்பனையாள் 


8724.00 


( 4 ) சேகரிப்பவர் 


8559.00 


8394.00 


( 5 ) சரிபார்ப்பவர் மேஸ்திரி / 
வகைப்படுத்துபவர் கண்காணிப்பாளர் 


8229.00 


( 6 ) இலைத்தூள் வழங்குபவர் / பைதைப்பவர் 

| சிப்பமாக்குபவர் 


( 7 ) அலுவலக உதவியாள் ஏவலாள் 


8229.00 


( 8 ) ஓட்டுநர் ( டிரக் / லாரி ) 


8229.00 


( 9 ) ஓட்டுநர் ( சீருந்து வேன் ) 


8064.00 


( 10 ) காவலாளி 


7404.00 


( 11 ) துப்புரவாளர் பெருக்குபவர் 


6909.00 


( 12 ) ஏனைய தொழிலாளர்கள் 


6909.00 


செய்யும் வேலைக்கேற்ப ஊதியங்கள் 


( 1 ) 4000 கட்டுகளின் மீதுலித்தோ உறைகளுக்கு - 


நாளொன்றுக்கு ரூ .318.75 


பெயர்ச்சீட்டு ஒட்டுதல் 


விளக்கங்கள் ; 


( i ) ஒவ்வொரு கட்டும் 25 பீடிகளைக் கொண்டது . 


( ii ) கட்டு ஒன்றுக்கு 10,15 அல்லது 20 பீடிகள் கொண்ட கட்டுகளுக்கு பெயர்ச்சீட்டு 
ஒட்டுவதற்கு வீதப்படியான ஊதியங்கள் வழங்கப்பட வேண்டும் . 


( iii ) மேல் பெயர்ச்சீட்டு ஒட்டுவதற்கு 30 % மிகை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் . அதற்கு 
அகவிலைப்படியும் வழங்கப்பட வேண்டும் . 


( 2 ) வளைய பெயர்ச்சீட்டு ஒட்டுதல் 


1000 பீடிகளுக்கு ரூ .12.75 


( வளைய பெயர்ச்சீட்டு ஒட்டுவதற்கு பசையும் நூலும் நிருவாகத்தால் வழங்கப்பட வேண்டும் . ) 


ஒரு நாள் உழைப்பு என்பது நாளொன்றுக்கு 10,000 பீடிகள் தயாரிப்பதாகும் . 


11 


விளக்கங்கள் . 


ஊதிய 


வீதங்களுடன் 


( 1 ) 

அகவிலைப்படி மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை 
தொழிலாளர்களுக்கு கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : 


( i ) 


அகவிலைப்படியானது , 

2010 

ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி 
விலைக்குறியீட்டு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 

2001 ஆம் ஆண்டில் 
100 புள்ளிகள் என்பதை 

அடிப்படையாகக் 

கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 161 
புள்ளிகள் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படியாக 
திங்கள் ஒன்றுக்கு ரூ . 42.90 ( நாற்பத்தி இரண்டு 

இரண்டு ரூபாய் தொண்ணூறு 

காசுகள் மட்டும் ) 
கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் . 
முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி 
விலைக் குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வோராண்டும் ஏப்ரல் முதல் 
நாளில் அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 


( ii ) 


( iii ) 


முந்தைய ஆண்டிற்கான சென்னை 

மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு 
எண்ணை 

அடிப்படையாகக் கொண்ட முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு 
அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் 
தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


2 ) 


( 3 ) 


நாள் 


கணக்கிடுவதற்கு 


மாதாந்திர 


ஊதியத்தை 26 


ஆல் வகுக்க 


ஊதியத்தைக் 
வேண்டும் 


( 4 ) 


மாதாந்திர 


ஊதியத்தைக் 


கணக்கிடுவதற்கு 


நாள் 


ஊதியத்தை 


30 


ஆல் 


பெருக்க 


வேண்டும் . 


( 5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு 
ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து 
வழங்கப்பட வேண்டும் . 


இரா . கிர்லோஷ் குமார் . 

அரசுச் செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 


ந.அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தித் மொழி பெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( ப ) எண் : 33 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ராத்துறை , 

நாள் 22 ஜூலை 2021 ) 


ஆம் 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு 

குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11 / 1948 ) 3 ஆம் 
பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( a ) பகுதியிலும் , 5 

பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் , 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன 
சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( a ) பகுதியின் 

கீழ் 

நியமிக்கப்பட்ட குழவின் 
ஆலோசனையைக் கருதிப்பார்த்த 

பின்னர் . தமிழ்நாடு மாநிலத்தில் துணிகளை மடிக்கும் தொழிலில் 
பணியமர்த்தப்பட்டுள்ள கீழ்காணும் விவர அட்டவணையின் ( 1 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள 
தொழிலாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு 

ஊதிய வீதங்களை அந்த விவர 
அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் 
நிர்ணயம் செய்கிறார் . 


தமிழ்நாடு 


அரசிதழில் 


வெளியிடப்படும் 


நாளிலிருந்தும் , 


2 . இந்த அறிவிக்கை , 
முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


அந்நாள் 


12 


விவர அட்டவணை 


துணிகளை மடிக்கும் தொழிலில் வேலைவாய்ப்பு 


தொழிலாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய 


வீதங்கள் 


( மாதமொன்றுக்கு ) 


( ரூ.பை ) 

( 2 ) 


( 1 ) 


துணிகளை 


மடிக்கும் 


தொழிலில் 


6076.00 


ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் 


விளக்கங்கள் ( 1 ) அகவிலைப்படி 
வீதங்களுடன் தொழிலாளர்களுக்குக் 
வேண்டும் . 


மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட 


0 அகவிலைப்படியானது , 2010 - ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் 
விலைக்குறியீட்டு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் 
என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகளாகும் ) 161 புள்ளிகளுக்கு 
மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் அகவிலைப்படி மாதமொன்றுக்கு ரூ . 37.70 

( முப்பத்தேழு 
ரூபாய் எழுபதுகாசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படியாக வழங்கப்பட வேண்டும் . 


( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது 

( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக் 
குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் முதல் நாளிலிருந்து 
அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 


( iii ) முதல் 


கணக்கீடு இந்த 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 


செயலுக்கு வரும் . 


ஆண் 


மற்றும் 


பெண் 


( 2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , 
தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


( 3 ) நாள் ஊதியவீதங்களாக கணக்கிட , மாதாந்திர ஊதியங்களை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 


( 4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு 

நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு 
ஊதியங்களைக் 

காட்டிலும் 

அதிகமாக இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து 
வழங்கப்பட வேண்டும் . 


இரா.கிர்லோஷ் குமார் , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


நஅருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தித் மொழி பெயர்ப்புத் துறை . 


13 


[ அரசாணை ( 2 ப ) எண் : 35 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு பாத்துறை , 

23 ஜூலை 2021 ] 


ஆம் 


1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் 

சட்டம் 11/1948 ) 3 ஆம் 
பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 04-03-2015 

நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் 
பாகம் II பிரிவு 2 - இல் , 222 மற்றும் 223 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் 
மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II ( 2 ) / தொ.வேவா / 115 / 2015 ஆம் எண் அறிவிக்கையை இரத்து 
செய்துவிட்டு , அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , ஆலோசனைக் குழுவுடன் 
கலந்தாலோசித்தப் பின்னர் , தமிழ்நாடு மாநிலத்தில் கயிறு தயாரிப்புத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள 
கீழேயுள்ள விவர அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள வகைகளைச் சேர்ந்த 
தொழிலாளர்களுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அதன் ( 3 ) நெடும்பத்தியின் 
நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறாக இதனால் திருத்தியமைக்கிறார் . இதன் வரைவு , 
மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு 
ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


2 . 


அந்நாள் முதற்கொண்டும் 


இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , 
செயலுக்கு வரும் . 

விவர அட்டவணை 
கயிறு தயாரிப்புத் தொழிலில் வேலைவாய்ப்பு , 


தொடர் 
எண் 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை 
ஊதியவீதங்கள் 
( ரூ.காசு ) 

( 3 ) 


( 1 ) 


( 2 ) 


1 . 


பயிற்சி பெற்றோர் : 


( 1 ) ஓட்டுநர் 


மாதமொன்றுக்கு 6426.00 


( 2 ) எந்திரப் பணியாளர் 


( 3 ) இயந்திரக் கம்மியர் 


( 4 ) இயக்குபவர் 


II . 


ஓரளவு பயிற்சி பெற்றோர் : 


( 1 ) ஓட்டுநர் ( உதவியாள் ) 


மாதமொன்றுக்கு 6263.00 


( 2 ) உதவி இயந்திரக்கம்மியர் 


( 3 ) மட்டை உரிக்கும் இயந்திரக் கம்மியர் 


( 4 ) மட்டைகளை அடித்து நசுக்குபவர் ( crusher ) 


III . 


பயிற்சி பெறாதோர் : 


( 1 ) டர்போகிளீனர் ( Turbo Cleaner ) 


மாதமொன்றுக்கு 5938.00 


( 2 ) இயந்திரத்தை சுத்தப்படுத்துபவர் 


( 3 ) உலர் செய்முறை இடத்திற்குக் கொண்டு 
செல்பவர் ( Drying Yard Carrier ) 
தேங்காய் மட்டை உரித்தெடுப்பதில் உள்ள 
துணைப்பணிகள் : 


IV . 


14 


தொடர் 
எண் 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை 
ஊதியவீதங்கள் 
( ரூ.காசு ) 

( 3 ) 


( 1 ) 


( 2 ) 


313.14 


52.60 


83.50 


81.45 


V 


500.43 


500.43 


700.22 


895 . 


1099.91 


( 1 ) தேங்காய் மட்டைகளை உரித்தெடுத்து , 
உருளை எந்திரப் பகுதிக்குக் கொண்டு சென்று 
அவற்றைக் குழியில் போட்டு ஊறவைப்பதற்கு 
( 1000 தேங்காய் மட்டைகளுக்கு ) 
( 2 ) தேங்காய்ம டைகளை எண்ணுவதற்கு ( 1000 
தேங்காய் மட்டைகளுக்கு ) 
( 3 ) பிளவுபட்ட தேங்காய் மட்டைகளைக் 
குழியிலிருந்து அகற்றுவதற்கு ( 1000 தேங்காய் 
மட்டைகளுக்கு ) 
( 4 ) ஊறிய தேங்காய் மட்டைகளை 
அடித்தெடுப்பதற்கு ( 100 தேங்காய் 
மட்டைகளுக்கு ) 
( 1 முப்பிரி கயிறு திரித்தல் 
( 1 ) 1.80 மீட்டர் - ஒவ்வொன்றும் 100 கயிறுகள் 
கொண்ட ஒரு கட்டு . 
( 2 ) 2.15 மீட்டர்- ஒவ்வொன்றும் 100 கயிறுகள் 
கொண்ட ஒரு கட்டு 
( 3 ) 2.88 மீட்டர்- ஒவ்வொன்றும் 100 கயிறுகள் 
கொண்ட ஒரு கட்டு 
( 4 ) 3.60 மீட்டர் - ஒவ்வொன்றும் 100 கயிறுகள் 
கொண்ட ஒரு கட்டு 
( 5 ) 4.32 மீட்டர் - ஒவ்வொன்றும் 100 கயிறுகள் 
கொண்ட ஒரு கட்டு 
( 2 ) இயந்திரம் மூலம் சுத்தம் செய்யப்பட்டு நார் 
திரித்தல் : 
( 101.80 மீட்டர் - ஒவ்வொன்றும் 100 கயிறுகள் 
கொண்ட ஒரு கட்டு . 
( 2 ) 2.16 மீட்டர் - ஒவ்வொன்றும் 100 கயிறுகள் 
கொண்ட ஒரு கட்டு 
( 3 ) 288 மீட்டர் - ஒவ்வொன்றும் 100 கயிறுகள் 
கொண்ட ஒரு கட்டு 
( 4 ) 3.60 மீட்டர் - ஒவ்வொன்றும் 100 கயிறுகள் 
கொண்ட ஒரு கட்டு 
( 5 ) 4.32 மீட்டர் - ஒவ்வொன்றும் 100 கயிறுகள் 
கொண்ட ஒரு கட்டு 
கயிறு தயாரித்தல் : 
( 1 ) 33 கிலோகிராம் தென்னை நாரினை 450 செ.மீ. 
நீளமுள்ள கயிறுகளாகத் திரித்தல் 
( 2 ) 33 கிலோ கிராம் தென்னை நாரினை 5.00 
செமீ . நீளமுள்ள கயிறுகளாகத் திரித்தல் 
( 3 ) 33 கிலோ கிராம் தென்னை நாரினை 10.00 
செமீ . நீளமுள்ள கயிறுகளாகத் திரித்தல் 
( 4 ) 33 கிலோ கிராம் தென்னை நாரினை 3.80 
செமீ . நீளமுள்ள கயிறுகளாகத் திரித்தல் 


398.91 


398.91 


561.19 


716.97 


871.09 


VI 


386.38 


350.10 


30121 


398.91 


VII 


பாய் முடைதல் : 


நாளொன்றுக்கு 220.50 


15 


தொடர் 
எண் 


பணியாளர்களின் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை 
ஊதியவீதங்கள் 
( ரூ.காசு ) 

( 3 ) 


( 1 ) 


( 2 ) 


VIII 


நாளொன்றுக்கு 22050 


கட்டு கட்டுதல் : 
தென்னை நார் கட்டு : 


IX 


( 1 ) 30 அல்லது 35 கிகி . தென்னை நார்க்கட்டு 
எந்திரங்கள் வாயிலாகக் கட்டுதல் 


ஒரு கட்டுக்கு 13.12 


( 2 ) 30 அல்லது 35 கிகி.தென்னை நார்க்கட்டு 
கையால் கட்டுதல் 


ஒரு கட்டுக்கு 16.30 


மேலே 


விளக்கங்கள் - 
வீதங்களுடன் , 
வேண்டும் . 


( 1 ) அகவிலைப்படி : 
தொழிலாளர்களுக்கு 


நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 

அகவிலைப்படி வழங்கப்பட 


கீழே 


( 0 ) 


= 


அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி 
விலைக்குறியீட்டு எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 

2001 

100 புள்ளிகள் 
என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 

கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ஆகும் . ) 161 
புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படியாக மாதமொன்றுக்கு 
ரூ 36.85 ( முப்பத்து ஆறு ரூபாய் 

எண்பத்தைந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக வழங்கப்பட 
வேண்டும் . 


( ii ) 


விலைக் 


முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) 
குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வோராண்டும் ஏப்ரல் 
அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 


சராசரி 
முதல் 


நாளில் 


( iii ) 


முந்தைய ஆண்டிற்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் 

வரை ) 
சென்னை 

மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு 

எண்ணை 
அடிப்படையாகக் 

கொண்ட முதல் கணக்கீடு , 

இந்த 

அறிவிக்கை 
தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


( 2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும் போது , ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு 
வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


( 3 ) ( i ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 


( ii ) மாதாந்திர ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்கவேண்டும் . 


தற்போது வழங்கப்பட்டு 
ஊதியங்களைக் காட்டிலும் 
வழங்கப்பட வேண்டும் . 


வரும் 
அதிகமாக 


ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து 


இரா.கிரலோஷ் குமார் , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந.அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தித் மொழி பெயர்ப்புத் துறை 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


